Kerala Gazette No . 11 dated 17th March , 2020 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


T 


2010 
P0 


Com 


pps 


A 


ORALA 


STAND 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 25352 ச . இ . எ. 112017/சட்டம் . 


2018 பெப்ருவரி 12 
திருவனந்தபுரம் , 1193 மகரம் 29 

1939 மாகம் 23. 


2018- ம் ஆண்டு பெப்ருவரி மாதம் 12- ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் 
செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர். 


2018 - ன் அவசரச்சட்டம் எண் 4 


2018 - ன் அப்காரி (திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டது . 

1077- ன் அப்காரி சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை - 2017- ன் கேரள அப்காரி திருத்த அவசரச்சட்டம் (2017 - ன் 38 ) 2017 - ம் ஆண்டு 
டிசம்பர் மாதம் 16- ம் தேதி கேரள ஆளுநரால் அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


G . 34 / 2018/ DTP/ S - 24 . 


49 


2018-ம் ஆண்டு ஜனவரி மாதம் 22- ம் தேதி ஆரம்பித்து 2018-ம் ஆண்டு பெப்ரவரி மாதம் 
7 - ம் தேதி முடிவடைந்த 14- வது கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத் தொடரில் 
மேற்குறிப்பிட்ட மசோதா எண் 96 அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டத்தை கொண்டுவருவதற்குரிய மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு முடியாமல் 
போனதாலும் , 

இந்திய அரசியலமைப்பின் 213 - ம் விதித்தொகுப்பின் உட்பிரிவு 2 - ன் துணைப்பிரிவு (எ - ன்படி 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் 2018- ம் ஆண்டு மார்ச் மாதம் 5- ம் தேதி அமலில் இருந்து நின்று 
விடுவதாலும் , 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் நிலைநிறுத்தாவிடில் இடர்பாடுகள் 
ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் துரித நடவடிக்கை 
எடுக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் , 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213 - வது சட்ட விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் 
அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது .- 


1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2018- ன் கேரள அப்காரி 
(திருத்த ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது 2017 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . 1077 - ன் சட்ட எண் 1 தற்காலிகமாக திருத்தம் செய்தல் . இந்த அவசரச்சட்டம் 
அமலில் இருக்கும் காலத்தில் , 1077 - ன் அப்காரி சட்டம் (1077- ன் 1) (இதற்கு பிறகு முதன்மை 
சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 முதல் 6 வரையில் குறிப்பிட்டுள்ள திருத்தங்களுக்கு 
உட்பட்டு அமலில் இருக்கும் . 
3 . பிரிவு 15 எ- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 15 எ- ல் , 

( எ ) ஓரத்தலைப்பில் " 21 " என்று எண்ணிற்குப் பதிலாக " 23 " என்ற எண் சேர்க்கப்பட 
வேண்டும் , 

( பி ) இந்த பிரிவில் " 21 " என்று எண்ணிற்குப் பதிலாக 23 என்ற எண் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 
4 . பிரிவு 15பி - ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 15பி - ல் - 

( எ ) ஓரத்தலைப்பில் " 21 " என்று எண்ணிற்குப் பதிலாக " 23 " என்ற எண் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

(பி ) பிரிவில் இருபத்தி ஒன்று என்ற சொற்களுக்குப் பதிலாக " இருபத்தி மூன்று " 
என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் ; 


50 


5 . பிரிவு 57- ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 57- ல் , 

( எ ) உட்பிரிவு ( எ - ல் " ஏதேனும் மூலப்பொருள் " என்ற சொற்களுக்குப்பதில் " ஸ்டார்ச் 
தவிரயுள்ள ஏதேனும் மூலப்பொருள் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( பி ) உட்பிரிவு (எ - க்கு பிறகு , பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது ,-- 

எஎ ) அவர் விற்க அல்லது உற்பத்தி செய்கின்ற மதுவில் ஸ்டார்ச் கூட்டி கலர்த்தவோ 
கூட்டி கலர்த்துவதற்கு அனுமதிக்கவோ, அல்லது " 

(C ) உட்பிரிவு ( டி)- க்கு பதிலாக " அத்தகைய ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஐந்து வருடம் 
வரையிலான சிறை தண்டனையோ ஐம்பதினாயிரம் ரூபாய் வரையிலான அபராத தண்டனையோ 
இரண்டும் சேர்த்தோ அளித்து தகுதியுடைய ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக தண்டிக்கப்பட 
வேண்டும் என்ற சொற்களுக்குப் பதிலாக பின்வரும் சொற்களும் , எண்களும் சின்னங்களும் 
அடைப்பு குறியீடுகளும் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது - 

" ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் .-- 

(i) ( எஎ ) உட்பிரிவின் கீழ் உள்ள ஒரு குற்றம் தவிர உள்ள குற்றங்களுக்கு ஐந்து 
வருடம் வரை ஆகலாகமெனும் கால அளவிலான சிறை தண்டனையோ ஐம்பதினாயிரம் ரூபாய் 
வரையிலான அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ ; 

( ii ) ( எ எ ) உட் பிரிவின் கீழுள்ள ஒரு குற்றத்திற்கு ஆறு மாத காலம் வரை 
ஆகலாமெனும் சிறை தண்டனையோ இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு குறையாத அபராதமோ 
அல்லது சேர்த்தோ ; 

அளித்து தண்டிக்கப்படுவர் ” . 
6 . பிரிவு 67எ- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 67எ - ல் அட்டவணையில் - 

(1)- வது கட்டத்தில் " 21 " என்ற எண் வருகின்ற இரண்டு இடங்களிலும் " 23 " என்ற 
எண் சேர்க்கப்பட வேண்டும் . 

(ii ) (1), (2 ), (3) என்ற கட்டத்தின் கீழ் அமலிலுள்ள உட்குறிப்புகளுக்கு பதில் , முறையே 
பின்வரும் உட்குறிப்புகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது , 
" மதுவில் ஸ்டார்ச் கலர்த்துவது " 57( என் ) 

25, 000 " 
7 . இரத்தாதலும் காப்பும் . - (1 ) 2017 - ன் அப்காரி (திருத்த அவசரச்சட்டம் (2017 - ன் 38 ) 
இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

(2) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோஆன ஏதேனும் 
விஷயமோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ , இந்த அவசரச் 
சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்பட வேண்டியதாகும் . 


51 


